Kerala Gazette No . 13 dated 31st March , 2015 . 
PART I 


Section iii 


0 


GOVERN 


RNMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஜி ) துறை 
அறிக்கை 

2014 ஜூலை 11 
எண் 11765/ ச . இ . ஜி . 2 /2012 /சட்ட ம் . திருவனந்தபுரம் , -- 

1189 கர்கிடகம் 4 / 
1936 ஆஷாடம் 29 . 


2014 ஜூலை 20ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர். 


2014 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 19 


2014 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 
( நூலக குழுமங்கள் தொடர்பான அதிக பொறுப்புகள் ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

நூலக குழுமங்களின் கீழ் உள்ள செயல்பாடுகள் தொடர்பாக கேரள 
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேலும் சில அதிக பொறுப்புகளை 
வினியோகிப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


G . 43 / 2014/DTP . 


53 


முன்னுரை - நூலக குழுமங்களின் கீழ் உள்ள செயல்பாடுகள் தொடர்பாக 
கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேலும் சில அதிக பொறுப்புகளை 
வினியோகிப்பது உகந்ததாக இருப்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என்று கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதனாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213- வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) -ன்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1) இந்த அவசரச்சட்டம் 2014 - ன் 
கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( நூலக குழுமங்கள் தொடர்பான அதிக 
பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது , உடனடியாக அமலுக்கு வரும் . 


2 . விளக்கங்கள் . -- இந்த அவசரச்சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் 
தேவைப்படாதபட்சத்தில் , 

( எ ) “ அரசு ” எனில் கேரள அரசு என பொருள்படும் ; 

( பி ) “ நூலக குழுமங்கள் எனில் 1989- ன் கேரள பொது நூலகங்கள் 
( கேரள கிரந்தசாலை சங்கம் ) சட்டத்தின் (1989 - ன் 15 ) முறையே பிரிவு 3- ம் 
பிரிவு 10 மற்றும் பிரிவும் 18 - ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள மாநில 
நூலக குழுமம் , மாவட்ட நூலக குழுமங்கள் மற்றும் தாலுகா நூலக 
குழுமங்களும் என்று பொருள்படும் ; 

(சி ) " நிர்ணயம் செய்யப்பட்ட " என்றால் இந்த அவசரச்சட்டத்தின் கீழ் 
உருவாக்கப்பட்ட விதிகளால் நிர்ணயம் செய்யப்பட்ட என்று பொருள்படும் ; 

( டி ) " பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்றால் கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் என்று பொருள்படும் ; 

( இ ) " சர்வீசுகள் என்றால் நூலக குழுமங்களுக்கு கீழுள்ள பணிகள் 
என்று பொருள்படும் ; 


3 . பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் பொறுப்புகள் - (1 ) மாநில நூலக 
குழுமத்திற்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் , 

( எ ) நூலக குழுமங்களிலுள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் 
நியமனம் தொடர்புடைய எல்லா காரியங்களிலும் ; 


54 


( பி ) நூலக குழுமங்களிலுள்ள பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் வழி 
நியமனம் நடத்துவதற்கு பின்பற்ற வேண்டிய தத்துவங்களின் மீதும் அத்தகைய 
நியமனங்களுக்குரிய விண்ணப்பத்தாரர்களின் தகுதி தொடர்பாகவும் 
கலந்தாலோசனை செய்யலாம் . 

( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் படியுள்ள ஒரு காரியத்தில் பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுடன் கலந்தாலோசனை செய்யப்படும் காரியத்தில் கமிஷன் அந்த 
காரியத்தில் மாநில நூலக குழுமத்திற்கு அறிவுரை அளிக்கவேண்டும் . 

( 3 ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் மாநில நூலக குழுமத்திற்கும் 
இடையே துணைப்பிரிவு (1)- ன்படி உள்ள ஒரு காரியத்தில் ஏதேனும் கருத்து 
வேறுபாடு உள்ள பட்சத்தில் மாநில நூலக குழுமம் அந்த காரியம் 
அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டியதும் , அதன் மீதான அரசின் 
தீர்மானம் இறுதியானதாகவும் இருக்கும் . 

என்றால் , பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் ஆலோசனைக்கு எதிராக ஒரு 
தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக அரசாங்கம் அந்த காரியத்தை பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுக்கு பரிந்துரை செய்ய வேண்டியதாகும் . 


4 . விதிகள் உருவாக்குவதற்குரிய அதிகாரம் . - (1 ) அரசிற்கு இந்த 
அவசரச்சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் மற்றும் மாநில நூலக குழுமத்துடன் கலந்தாலோசனை செய்து 
சட்டங்களை உருவாக்கலாம் ; 

( 2) குறிப்பாக , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்தினுடைய தன்மைக்கு தீங்கு 
ஏற்படுத்தாமலும் , அத்தகைய விதிகளில் , 

( எ ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசனை செய்வதற்கு 
மாநில நூலக குழுமம் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை முறைக்கு , 

( பி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசனை செய்யும் 
நோக்கத்திற்கு உகந்ததோ அல்லது தேவையானதோ ஆன ஏதேனும் 
காரியத்திற்கு; 

( சி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசனை செய்ய 
தேவையற்ற ஏதேனும் காரியத்திற்கு ; ஏற்பாடு செய்யப்படவேண்டும் . 

( 3) இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விதுயும் 
அது உருவாக்கப்பட்ட பிறகு , முடிந்த அளவு விரைவில் , சட்டசபை 
கூட்டத்தொடரில் இருக்கும்போது சட்டப்பேரவையின் முன்பாக ஒரு கூட்டத் 
தொடரிலோ அல்லது தொடர்ச்சியான இரண்டு கூட்டத்தொடர்களிலோ 
மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு வைக்கப்பட வேண்டியதும் , அதன்படி 


55 


அது எந்த கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அந்த கூட்டத் 
தொடரோ அல்லது அதைத் தொடர்ந்து வரும் கூட்டத் தொடரோ 
முடிவடைவதற்கு முன்பு சட்டப்பேரவை அந்த விதியில் ஏதேனும் திருத்தம் 
செய்யவோ அல்லது அந்த விதிகள் இயற்ற வேண்டியதில்லை என்று முடிவெடுக் 
கவோ செய்யும் பட்சம் , அந்த விதிக்கு , அதன் பிறகு அதது சங்கதிபோல , 
அவ்வாறு திருத்தம் செய்த உருவத்தில் மட்டும் அமலில் இருக்கவோ அல்லது 
அமலில் இருந்து நின்றுவிடுவதாகும் ; என்றாலும் , அத்தகைய ஏதேனும் திருத்தம் 
செய்தலோ அல்லது இரத்து செய்தலோ அந்த விதியின்படி முன்பு செய்த 
ஏதேனும் காரியத்தின் செல்லுபடியாதலுக்கு தீங்கு ஏற்பாட வகையில் இருக்க 
வேண்டும் . 


ஷீலா தீக்ஷித், 

ஆளுநர் . 


56 


